GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 / 2009 -11 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMIT 


NT ON 


TEATERS 


REL 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTHA 


ALONE TE 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No. 31] 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 12 , 2009 

Aadi 27 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 


பொது நிர்மாண வட்டம் , மதுரை 


32 - 34 


UNIVERSITY AUTHORITIES 
தமிழ்ப் பல்கலைக் கழகம் , தஞ்சாவூர் 


தமிழ்ப் பல்கலைக் கழகச் சட்டம் பிரிவு 18(எ ) வகுப்பு - 2(5)இன்கீழ் பேரவைத் தேர்தல் 

அறிவிப்பு 


DTP - VI- 3(b ) (31) — 1 


[ 31 ] 


32 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை 


அறிவிக்கை 

( Lr . No . SE / GCC/ MDU/ AEE /Moni/ E . P . N . ID . No . 491 / 09 .) 
No . VI- 3(b )/15/2009 . 

இவ்வறிவிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு ( 2 ) ( a)-வின்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 ஆம் ஆண்டு மின்சார 
பிரிவு 164- ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின்கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , 
விருதுநகர் மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் 
அமைக்கவும் , அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2009 - 2010ஆம் ஆண்டு மற்றும் வரும் ஆண்டுகளில் நிறுவுவதற்கு 
தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் அனுமதி பெறப்பட்டு உள்ளது . 
வரிசை துணை மின்நிலையம் 

மின்பாதை 

மின்பாதை மொத்த மதிப்பீடு 
எண் . மற்றும் மின்பாதை . 

நீளம் . 

அழுத்தம் . ( லட்சத்தில்) 
( 2 ) 

( 4 ) 
உதயாதூர் 230 / 33 கி . வோ . காற்றாலை 

230 /110 கி . வோ 1228 . 56 
மின் நிலையத்தில் 1x 100 எம் . வி . ஏ . 
மின் மாற்றியுடன் 230/ 110 KV மின் 

அழுத்தம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது . 
புதிதாக அமைக்கப்படவுள்ள மேலப்பாளையம் 18 . 0 

110 கி . வோ 

938 .67 
110/ 33 - 11 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு மேலக்கல்லூர் - கரந்த நேரி 
110 கி . வோ . மின்னூட்டியிலிருந்து 

உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 
புதிதாக அமைக்கப்படவுள்ள 

17 .0 

230 கி . வோ 
வண்ணிக்கோனேந்தல் 230 கி . வோ . துணை 
மின்நிலையத்திலிருந்து பொது இடம் 
( Common Point ) வரை 230 கி . வோ . 
இரட்டைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 


( 5) 


14.0 


230 கி . வோ . 


7 . 0 


230 கி . வோ . 


மின் நிலமின் நிலையாதை 
- 


110 கி . வோ . 


6304. 77 


110 கி . வோ . 


பொது இடத்திலிருந்து ( Common Point ) 

வில்லிசேரி வரை 230 கி . வோ . ஒற்றைச் 

சுற்று மின்பாதை அமைத்தல் . 
பொது இடத்திலிருந்து ( Common Point ) 
பன்னீர்குளம் வரை 230 கி . வோ . ஒற்றைச் 

சுற்று மின்பாதை அமைத்தல் . 
வண்ணிகோனேந்தல் 230 கி . வோ . துணை 
மின் நிலையத்திலிருந்து பின்வரும் 
துணை மின் நிலையத்திற்கு 110 கி . வோ . 

ஒற்றைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 
(1 ) வண்ணிகோனேந்தல் 110 கி . வோ . துணை 

மின் நிலையம் . 
( 2 ) சுந்தன்குறிச்சி 110 கி . வோ . துணை மின் 

நிலையம் . 
( 3) அய்யனார் ஊத்து 110 கி . வோ . துணை 

மின் நிலையம் . 
(4 ) ஊத்துமலை 110 கி . வோ . துணை மின் 

நிலையம் . 
(5 ) புதிதாக அமைக்கப்படவுள்ள தெற்கு 

வாகைகுளம் 110 கி . வோ . துணை மின் 

நிலையம் . 
(6 ) குளித்துறை - மூஞ்சிரை 110 கி . வோ . மின் 

பாதையிலிருந்து புதிதாக அமைக்கப்படவுள்ள 
வண்ணிகோனேந்தல் 230 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


110 கி . வோ . 


110 கி . வோ . 


110 கி . வோ . 


110 கி . வோ . 


Aug . 12 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வரிசை 
எண் . 


துணை மின்நிலையம் 
மற்றும் மின்பாதை . 


மின்பாதை 
நீளம் . 


மின்பாதை 
அழுத்தம் . 


மொத்த மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


( 3) 


230 கி . வோ . 


110 கி . வோ . 


110 கி . வோ . 


110 கி . வோ . 


6641 . 30 


110 கி . வோ . 


110 . கி . வோ . 


செக்கானூரணி - அமந்தாபுரம் 230 கி . வோ . 

8 .00 
மின்பாதையிலிருந்து நல்லமநாயக்கன்பட்டி 
230 /110 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 

அமைத்தல் . 
நல்லமநாயக்கன்பட்டி துணை மின் 

26 . 00 
நிலையத்திலிருந்து தொட்டியபட்டி துணை 
மின் நிலையத்திற்கு 110 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 
நல்லமநாயக்கன்பட்டி துணை மின் 

16 .00 
நிலையத்திலிருந்து மின்கோபுரம் .. 
இடம் A 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச் சுற்று மின்பாதை 

அமைத்தல் . 
மின்கோபுரம் இடம் A -விலிருந்து ஆலங்குளம் 6 .00 

110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
இரட்டை சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் 

சுற்று மின் பாதை அமைத்தல் . 
மின்கோபுரம் இடம் A -விலிருந்து ரெட்டியபட்டி 

3 . 00 
110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
இரட்டை சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் 

சுற்று மின் பாதை அமைத்தல் . 
நல்லமநாயக்கன்பட்டி துணை மின் 

17 .00 
நிலையத்திலிருந்து விஸ்வநாதபேரி 
110 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 
110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின்பாதை 

அமைத்தல் . 
நல்லமநாயக்கன்பட்டி துணை மின் 

9 .00 
நிலையத்திலிருந்து இராஜபாளையம் 
110 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 
110 கி . வோ இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின்பாதை 

அமைத்தல் . 
விஸ்வநாதபேரி - நாரனாபுரம் புளியங்குடி , 

55 .10 
கடையநல்லூர் விஸ்வநாதபேரி துணை மின் 
நிலையத்திற்கு 110 கி . வோ . ஒற்றைச் சுற்று 
மின்பாதையிலிருக்கும் இரட்டைச் சுற்று மின் 
கோபுரத்தின் மற்றொரு பக்கம் கம்பி 

இழுத்தல் . 
திருமங்கலம் 110/11 கி . வோ . துணை மின் ஏதும் 
நிலையத்தில் 110/ 33 கி . வோ . மின் மாற்றி இல்லை 

அறிமுகப்படுத்தப்படவுள்ளது . 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . 

69. 088 
உடுமலைபேட்டை - செம்பட்டி மின்னூட்டி 
| வரை அமைந்துள்ள லெப்பாடு மின் 
கடத்தியை மின்கோபுரம் இடம் 78 - லிருந்து 
செம்பட்டி துணை மின் நிலையத்திற்கு 
பான்தர் மின் கடத்தியாக மாற்றி 110 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் 
சுற்றுமின்பாதை அமைத்தல் . 


13 


110 . கி . வோ . 


110 கி . வோ . 


110 கி . வோ 


489.44 


489 . 44 


110 கி . வோ . 


2078.24 


34 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


வரிசை 
எண் . 


துணை மின்நிலையம் 
மற்றும் மின்பாதை . 


மின்பாதை 
நீளம் . 


மின்பாதை 
அழுத்தம் . 
( 4 ) 


மொத்த மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


( 2 ) 


62 . 75 


110 கி . வோ . 


1216 .270 


ஏற்கெனவே உள்ள பெரியார் - சுருளியார் 
கயத்தார் 110 கி . வோ . மின்பாதை கோபுர 
எண்கள் 172 முதல் 378 வரை உள்ள 
பழுதடைந்த 110 கி . வோ . மின் கம்பியை 
மாற்றி இரட்டைச் சுற்று மின்பாதை 
அமைத்தல் . 


18 | 


28.18 


110 கி . வோ . 


581. 38 


ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . Wolf மின் 

கடத்தியாக உள்ள பெரியார் - கயத்தார் 
இரட்டைச் சுற்று மின் பாதையை 
(மின்கோபுரம் 95 முதல் 172 வரை ) மற்றும் 
இராஜபாளையம் (மின்கோபுரம் 1 முதல் 17 
வரை)110 கி . வோ . இரட்டைச்சுற்று பான்தர் 
மின்கடத்தியாக மாற்றுதல் . 


10 . 99 


110 கி . வோ . 


248 . 70 


ஏற்கெனவே உள்ள சென்பகராமன் புதூர் 
230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து நாகர்கோவில் 
110 கி . வோ . துணை மின் நிலையம் வரை 
அமைந்துள்ள லெப்பர்டு மின்கடத்தியை 
பான்தர் மின் கடத்தியாக 110 கி . வோ . 
இரட்டை சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் 
சுற்று மின்பாதை அமைத்தல் . 


51.53 


110 கி . வோ . 


631 . 92 


ஏற்கெனவே உள்ள கயத்தார் 230 கி . வோ . 

துணை மின் நிலையத்திலிருந்து 
ஆறுமுகநேரி 110 கி . வோ . துணை மின் 
நிலையம் வரை 110 கி . வோ . ஒற்றைச்சுற்று 
மின்கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 
மின்பாதையிலுள்ள நாள்பட்ட லெப்பர்டு 
மின்கடத்தியை பான்தர் மின்டத்தியாக 
110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின்கோபுரத்தில் 
ஒற்றைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 


21 


22 . 0 


110 கி . வோ . 


576 . 00 


அனுப்பன்குளம் 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து துலுக்கப்பட்டி 
110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின்கோபுரத்தில் 
ஒற்றைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 


மேற்கூறப்பட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003ஆம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை - 7 , 
2009 ஆகஸ்ட் 6 . 


என் . வெங்கடராமன் , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


Aug . 12 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


35 


UNIVERSITY AUTHORITIES 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் 


தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 18(எ ) வகுப்பு - 2 (5 )இன்கீழ் பேரவைத் தேர்தல் அறிவிப்பு . 

( ந . க.எண் 6680/ 4 /2009 ) 
No . VI- 3(b)/ 16/ 2009 . 


மதுரைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்களிலிருந்து தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரின் பதவிக்காலம் 
3 -10 - 2009 பிற்பகலுடன் முடிவுறுகிறது . இப்பேரவை உறுப்பினரின் பதவிக்காலம் மேலே குறிப்பிடப்பட்ட நாளில் முடிவுறுவதைத் 
தொடர்ந்து தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 18(எ ) வகுப்பு 25)இன்படி மதுரைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்களிலிருந்து ஒருவரை, 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது . இவ்வுறுப்பினர் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளுக்கு 
அல்லது பேரவை மீண்டும் திருத்தி அமைக்கப்படும் நாள் வரை இவற்றில் எது முந்தியதோ அதுவரையாகும் . தேவையெனில் , இதற்காக 
நேரடியான மறைமுக வாக்குப்பதிவு நடைபெறும் . 


ஒவ்வொரு மதுரைத் தமிழ்ச் சங்க உறுப்பினரும் பத்தி 1இல் நிர்ணயிக்கப்பட்டபடி தங்களுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் 
வேட்பாளர்களை நியமனம் செய்யலாம் . ஒவ்வொரு வேட்பு மனுவும் அதற்குரிய படிவத்தில் எழுத்து மூலமாகத் தேர்வாளரால் 
முன்மொழியப்பட்டு மற்றொரு தேர்வாளரால் வழிமொழியப்பட்டு அமையவேண்டும் . ஒவ்வொரு வேட்புமனுவுடனும் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 
பேரவையில் பணியாற்றுவதற்கு இசைவதாக வேட்பாளர் உறுதி மொழி கூறும் படிவத்தை நிறைவு செய்து கையொப்பம் இட்டு 
இணைத்தனுப்பவேண்டும் . 


காலியிடங்களைப் பொறுத்து ஒவ்வொரு தேர்வாளரும் முன்மொழிபவராகவோ வழிமொழிபவராகவோ இருக்கலாம் . 


ஒவ்வொரு வேட்புமனுவும் ஓர் உறையிலிடப்பட்டு அதன்மேல் " பேரவைக்கு மதுரைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்களிலிருந்து 
வேட்பாளர் நியமனம் " என்று எழுதப்பட்டு ஒப்புகைச் சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலில் , " பதிவாளர் ( பொ ) மற்றும் தேர்தல் அலுவலர் , 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் - 613 010 என்னும் முகவரிக்கு 27 - 8 - 2009 பிற்பகல் 4. 00 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பவேண்டும் . 
வேட்பு மனுக்களை அலுவலக நேரத்தில் தேர்தல் அலுவலரான இப்பல்கலைக்கழகப் பதிவாளர் ( பொ ) அவர்களிடம் நேரடியாகவோ நபர் 
மூலமாகவோ மேலே குறித்த காலத்திற்குள் கிடைக்குமாறும் அனுப்பிவைக்கலாம் . 


மேலே கூறப்பட்டுள்ளபடி முறையாக அனுப்பப்படாத வேட்பு மனுக்கள் செல்லுடமையற்றவை எனச் சாற்றப்படும் . 


வேட்பு மனுக்கள் 27 - 8 - 2009 மாலை 5.00 மணிக்குப் பல்கலைக்கழக அலுவலகத்தில் ஆய்வு செய்யப்படும் . செல்லுடமையுள்ள 
வேட்பாளர் பட்டியல் அன்றைய நாளே வெளியிடப்படும் . 


எந்த வேட்பாளரும் தம் வேட்பு மனுவை எழுத்து மூலம் அறிவித்துத் திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் . இத்தகைய திரும்பப் பெறும் 
அறிவிப்பை 3 - 9 - 2009 மாலை 3.00 மணிக்குள் கிடைக்குமாறு பதிவாளர் ( பொ ) மற்றும் தேர்தல் அலுவலர் , தமிழ்ப் பல்கலைக்கழகம் , 
தஞ்சாவூர் - 613 010 என்ற முகவரிக்கு ஒப்புகைச் சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலிலோ , மேலே குறித்த நாள் மற்றும் நேரத்திற்குள் தேர்தல் 
அலுவலரிடம் நேரடியாகவோ ஆள் மூலமாகவோ சேர்ப்பிக்கலாம் . 


வேட்பு மனுக்களைத் திரும்பப் பெறுவதற்கான நேரம் முடிந்த பிறகு அன்றைய நாளே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் . 
இறுதி வேட்பாளர் எண்ணிக்கை நிரப்பப்பட வேண்டிய இடங்களைவிடக் கூடுதலாக இருந்தால் 25 - 9 - 2009 காலை 11 . 00 மணி முதல் 
நண்பகல் 12.30 மணி வரையிலுள்ள இடைப்பட்ட நேரத்தில் மந்தண வாக்குப்பதிவு முறையில் தேர்தல் நடத்தப்படும் . 


தஞ்சாவூர் , 
2009 ஆகஸ்ட் 5 . 


முனைவர் ஆ . கார்த்திகேயன் , 

பதிவாளர் ( பொ ). 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


DTP - VI - 3(b ) ( 31 ) - 2 


